GOVERNMENT OF TAMIL NADU 

2013 


(Regd . No . TN /CCN /467 / 2012 - 14 . 
[R . Dis . No . 197 / 2009. 
[Price : Rs . 4 . 00 Paise . 


OF 


TAMI 


RE 
(11 


GOVERNS 


LNAD 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


M 


ITVA I PRE 


2 


ADUS 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE 


UMPHS 


VE TRIU 


No . 49 ] 


CHENNAI, WEDNESDAY, DECEMBER 18 , 2013 

Margazhi 3 , Vijaya Thiruvalluvar Aandu 2044 


Part VI — Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI 


Amendment to the Terms and Conditions for determination of Tariff Regulations .. 


608 -609 


Amendment to the Tamil Nadu Electricity distribution code 


609-611 
611-613 


Amendment to the Tamil Nadu Electricity supply code 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


Loss of Certificates 


614 -615 


DTP - V1-2 (49) — 1 


[607] 


608 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec . 2 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI 
Amendment to the Terms and Conditions for determination of Tariff Regulations 

[Notification No . TNERC /TR /5 / 2 - 10, dated 26 - 11- 2013.] 
No. VI(2)/ 257 /2013. 

In exercise of the powers conferred on it under section 61 of the Electricity Act, 2003 (Central Act 36 of 2003 ) 
read with Section 181 of the said Act and all other powers enabling it in this behalf , the Tamil Nadu Electricity Regulatory 
Commission hereby makes the following amendment to the Tamil Nadu Electricity Regulatory Commission ( Terms and Conditions 
for determination of Tariff ) Regulations 2005 , the draft of the same having being previously published as required 
under sub -section (3 ) of the said Section 181 of the said Act. 

They shall come into force on the date of publication in the Tamil Nadu GovernmentGazette. 


AMENDMENT 


In the said Regulations, in regulation 7 , after sub -regulation ( 2) , the following shall be added , namely : -- 

" (2 - A ) In case the applicant submits any document or proposals on its own subsequent to filing the tariff petition other 
than response to Commission s queries by way of prudence checks , the same shall be made through an interim application 
in the main application and be hosted in the website of the Commission .;". 


(By the order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory 

Commission , Chennai . 


EXPLANATORY STATEMENT 
The Appellate Tribunal of Electricity had suggested the Commission to consider amending its Tariff Regulations so that the 
submissions of the licensees (received during the processing of the tariff petitions) are hosted in the website of the Commission 
for information to the stakeholders . Accordingly , after detailed analysis and deliberations, the Commission has decided to issue 
suitable amendment to the TNERC (Terms and Conditions for determination of Tariff Regulations ) 2005 . 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity 
Regulatory Commission , Chennai . 


STATEMENT SHOWING THE EXISTING PROVISION AND THE PROVISION AFTER AMENDMENT 
Existing provision 

Proposed amendment 


( 1 ) 


( 2 ) 


3. 


Power to determine tariff 

( 1 ) XXXXXXX 
( 2 ) XXXXXXXX 
( 3 ) XXXXXXXX 


" (2 - A ) In case the applicant submits any document or 
proposals on its own , subsequent to filing the tariff 
petition other than response to Commission s queries 
by way of prudence checks , the same shall be made 
through an interim application in the main application 
and be hosted in the website of the Commission .;". 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , சென்னை . 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய மின்கட்டண வீதத்தை நிர்ணயிப்பதற்கான விதிமுறைகள் மற்றும் 

வரையறைகள் ஒழுங்குமுறை விதிகளுக்குரிய திருத்தம் . 

[ அறிவிக்கை எண் த . மி . ஒ . ஆ / மி . ஓTR)/ 5/2 - 10 , 26 - 11 - 2013 நாளிட்டது . ) 
2003ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 36 / 2003 ) 181 ஆம் பிரிவுடன் சேர்த்துப் படிக்கப்படும் 61 ஆம் பிரிவின்படி 
தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களையும் மற்றும் இதன் பொருட்டு அதனை இயல்விக்கும் அனைத்துப்பிற அதிகாரங்களையும் 
செலுத்தி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இதன் மூலம் 2005 ஆம் ஆண்டு (மின்கட்டண வீதத்தினை நிர்ணயிப்பதற்கான 
விதிமுறைகள் மற்றும் வரையரைகள் ) ஒழுங்குமுறை விதிகளுக்கு பின்வரும் திருத்தத்தைக் குறித்துரைத்துள்ளது . இத்திருத்தத்தின் 
வரைவானது மேற்சொன்ன 181 ஆம் பிரிவின் ( 3 ) ஆம் உட்பிரிவின்படி வேண்டுறுத்தப்பட்டவாறு முன்னதாக வெளியீடு செய்யப்பட்டுள்ளது . 
இது தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளன்று நடைமுறைக்கு வரும் . 


Dec . 18 , 2013] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


609 


திலுந்பய் 
மேற்சொன்ன ஒழுங்குமுறை விதிகளின் 7 ஆம் ஒழுங்குமுறை விதியில் உபவிதி (2)- ல் , கீழ்க்குறிப்பிட்டவற்றை கூடுதலாக சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது : 

"(2 - அ ) விண்ணப்பதாரர் மின்கட்டண நிர்ணயத்திற்கான விண்ணப்பத்தினை சமர்ப்பித்த பின்னர் , ஒழுங்குமுறை ஆணையத்தின் 
முன்மதி சரிபார்ப்பினால் ஏற்படும் வினாவிற்கு பதிலளிக்கும் வகையில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் தவிர்த்து அவரால் 
சமர்ப்பிக்கப்படும் மற்ற ஆவணங்கள் / முன்மொழிவுகள் முதன்மை விண்ணப்பத்தின் , இடைக்கால விண்ணப்பமாக சமர்ப்பிக்கப்பட 
வேண்டும் . மேலும் அது ஆணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட வேண்டும் . " 
(தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 

சி . குணசேகரன் , 

செயலாளர் . 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 

சென்னை . 

விளக்கவுரை 
மின்கட்டண வீதத்தினை நிர்ணயம் செய்யக்கோரும் மனுவினை தொகுப்பாக்கம் செய்யும் பொழுது உரிமம்தாரரால் சமர்ப்பிக்கப்படும் 
ஆவணங்கள் முன்மொழிவுகள் போன்றவற்றை , பங்குதாரர்கள் அறிந்திடும் வகையில் ஆணையத்தின் இணையதளத்தில் வெளியிட 
மின்கட்டணவீத ஒழுங்குமுறைவிதிகளில் திருத்தம் கொண்டுவருதல் பற்றி பரிசீலிக்கும்படி மின்சார மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு அறிவுறுத்தியுள்ளது . அதன்படி , தீர்க்காலோசனைக்குப் பிறகு ஒழுங்குமுறை ஆணையம் , 
2005ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய (மின்கட்டண வீதத்தினை நிர்ணயிப்பதற்கான விதிமுறைகள் மற்றும் 
வரையறைகள்) ஒழுங்குமுறை விதிகளில் தக்கவாறு திருத்தம் செய்ய முடிவு செய்துள்ளது . 

சி . குணசேகரன் , 

செயலாளர் . 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 

சென்னை . 


இருந்துவரும் வகைமுறை மற்றும் திருத்தம் செய்யப்பட்ட பின்புள்ள வகைமுறையைக் காட்டும் விவரவுரை 
இருந்து வரும் வகைமுறை 

உத்தேசிக்கப்பட்ட திருத்தம் 


3 . மின் கட்டண வீதத்தினை நிர்ணயிப்பதற்கான அதிகாரம் 

( 1 ) XXX XXXXX XXXXX 
(2) XXX XXXXX XXXXX 
( 3 ) XXX XXXXX XXXXX 


"( 2 - அ ) விண்ணப்பதாரர் மின்கட்டண நிர்ணயத்திற்கான 
விண்ணப்பத்தினை சமர்ப்பித்த பின்னர் , ஒழுங்குமுறை 
ஆணையத்தின் முன்மதி சரிபார்ப்பினால் ஏற்படும் வினாவிற்கு 
பதிலளிக்கும் வகையில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் 
தவிர்த்து அவரால் சமர்ப்பிக்கப்படும் மற்ற ஆவணங்கள் / 
முன்மொழிவுகள் , முதன்மை விண்ணப்பத்தின் , இடைக்கால 
விண்ணப்பமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் . மேலும் அது 
ஆணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட வேண்டும்.. " 


Amendment to the Tamil Nadu Electricity Distribution Code 

( Notification No. TNERC /DC /8 – 18 , dated 25 - 11 - 2013.) 
No .VI( 2)/258 /2013 . 

In exercise of the powers conferred by Section 181 read with Section 46 of the Electricity Act, 2003 (Central Act 36 of 2003) 
and all other powers enabling it in this behalf , the Tamil Nadu Electricity Regulatory Commission hereby makes the following 
amendment to the Tamil Nadu Electricity Distribution Code, the draft of the same having been previously published , as required 
under sub - section ( 3 ) of the said section : -- 


AMENDMENT 


In the said regulation , in regulation 26 , after sub - regulation ( 3 ), the following sub - regulation ( 4 ) shall be added , namely : 

" ( 4 ) Notwithstanding anything contained in sub -regulation ( 1) , where there is no 33 kV network in a specified area and the 
Distribution Licensee has to incur heavy expenditure to create the 33 kV network , the Chief Executive Officer of the Distribution 
Licensee may permit in specific cases to effect supply or additional load in 11 / 22 kV itself subject to technical feasibility . 
Such cases shall be recorded and communicated to the Commission . As and when 33 kV network is created in the area, 
such 11/ 22 kV supply shall be converted into 33 kV supply ” . 


( By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai -600008 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity 
Regulatory Commission , Chennai. 


610 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec . 2 


EXPLANATORY STATEMENT 
In case where a consumer applies for supply or additional demand and the supply has to be given at 33 kV , if 33 kV network 
does not exist in the area , TANGEDCO has to incur huge expenditure to develop the 33 kV network . If the supply or additional 
demand is extended in the 11 /22 kV itself subject to the technical feasibility , huge expenditure on development of 33 kV network 
can be avoided. Therefore , it is proposed to amend regulation 26 of the Tamil Nadu Electricity Distribution Code to permit the Chief 
Executive Officer of the Distribution Licensee to grantpermission in such cases to effect supply or additional demand in the existing 
voltage to avoid expenditure to the Distribution Licensee as well as to satisfy the requirements of the consumers seeking supply 
or additional demand if it is technically feasible . 

(By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity 
Regulatory Commission, Chennai. 


STATEMENT SHOWING EXISTING PROVISION AND THE PROVISION AS AMENDED 


( 1 ) 


Existing provision 

Proposed amendment 

( 2 ) 
26 . Categories of Supply : 

26 . Categories of Supply : 
( 1 ) xxx 

( 1 ) XXX 
( 2 ) XXX 

( 2 ) XxX 
( 3 ) xxx 

( 3 ) xxx 
(4 ) Notwithstanding anything contained in sub -regulation ( 1 ), 
where there is no 33 kV network in a specified area and the 
Distribution Licensee has to incur heavy expenditure to create the 
33 kV network , the Chief Executive Officer of the Distribution 
Licensee may permit in specific cases to effect supply or additional 
load in 11/ 22 kV itself subject to technical feasibility . Such cases 
shall be recorded and communicated to the Commission . As and 
when 33 kV network is created in the area, such 11/ 22 kV supply 

shall be converted into 33 kV supply .” 
(By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory 

Commission , Chennai. 


( அறிவிக்கை 


எண் த . மி . ஒ . ஆ ./மி .ப. வி ./8/ 18 , 25 - 11 - 2013 நாளிட்டது ) 

அறிவிக்கை 


அறிய 


2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 36 /2003) 46 ஆம் பிரிவுடன் சேர்த்துப் படிக்கப்படும் 181 ஆம் பிரிவினால் 
வழங்கப்பட்ட அதிகாரங்களையும் மற்றும் இதன் பொருட்டு அதனை இயல்விக்கும் அனைத்துப்பிற அதிகாரங்களையும் செலுத்தி , தமிழ்நாடு 
மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இதன்மூலம் தமிழ்நாடு மின்பகிர்மான விதித்தொகுப்பிற்கு பின்வரும் திருத்தத்தை செய்துள்ளது , 
அதன் வரைவு மேற்சொன்ன பிரிவின் (3 ) ஆம் உட்பிரிவினால் வேண்டுறுத்தப்பட்டவாறு முன்னதாக வெளியிடப்பட்டுள்ளது . 


திருத்தம் 


மேற்சொன்ன விதித்தொகுப்பில் , 26 ஆம் ஒழுங்குமுறைவிதியில் , (3 ) ஆம் உள் - ஒழுங்குமுறை விதிக்குப் பிறகு , பின்வரும் 
( 4 ) ஆம் உள் - ஒழுங்குமுறைவிதி சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது 


"(4 ) உள் - ஒழுங்குமுறைவிதி (1) இல் இதுகுறித்து எவை உள்ளடக்கியிருந்தபோதிலும் , ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 33 கிலோ வோல்ட் 
மின்கட்டமைப்பு இல்லாதபோது , புதிதாக 33 கிலோ வோல்ட் மின்கட்டமைப்பை மின்பகிர்மான உரிமம்தாரர் அங்கு அமைப்பதற்கான செலவு 
மிக அதிகமாக உள்ளபோது , மின்பகிர்மான உரிமம்தாரரின் தலைமை நிர்வாக அலுவலர் , மின்னிணைப்பு அல்லது கூடுதல் மின்சுமையை, 
தொழில்நுட்ப சாத்தியக்கூறைப் பொறுத்து 11/ 22 கிலோ வோல்ட் மின்னழுத்தத்திலேயே செயல்படுத்த சில குறிப்பிட்ட நேர்வுகளில் 


Dec . 18 , 2013] - 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


611 


அனுமதிக்கலாம் . அத்தகைய நேர்வுகள் பதிவு செய்யப்பட்டு ஆணையத்திற்கு தெரிவிக்கப்படல் வேண்டும் . 33 கிலோ வோல்ட் 
மின் கட்டமைப்பு அந்த பகுதியில் அமைக்கப்பட்டவுடன் , அத்தகைய 11 / 22 கிலோ வோல்ட் மின் இணைப்பு 33 கிலோ வோல்ட் 
மின் இணைப்பாக மாற்றப்படல்வேண்டும் " . 

( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சி . குணசேகரன் , 

செயலாளர் . 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 

சென்னை . 

விளக்கவுரை 
ஒரு மின் நுகர்வோர் மின் இணைப்பு அல்லது கூடுதல் மின்சுமைக்கு விண்ணப்பித்து மின்சாரம் 33 கிலோ வோல்ட் மின்னழுத்தத்தில் 
தரப்பட வேண்டிய வேளையில் 33 கிலோ வோல்ட் மின்னழுத்த கட்டமைப்பு அந்தப் பகுதியில் இல்லாமலிருந்தால் , தமிழ்நாடு மின்உற்பத்தி 
மற்றும் பகிர்மானக் கழகம் 33 கிலோ வோல்ட் மின்கட்டமைப்பை அமைக்க பெரும் செலவு செய்யவேண்டும் . மின்னிணைப்பு அல்லது 
கூடுதல் மின்சுமை , தொழில் நுட்ப சாத்தியக் கூறைப் பொறுத்து 11/22 கிலோ வோல்ட் மின்னழுத்தத்திலேயே அளிக்கப்பட்டால் 33 கிலோ 
வோல்ட் மின்கட்டமைப்பை அமைப்பதற்கான செலவு தவிர்க்கப்படும் . எனவே , மின்உரிமம்தாரரின் செலவுகளைத் தவிர்ப்பதற்கும் , மின் 
இணைப்பு அல்லது கூடுதல் மின்சுமையைக் கோரும் மின்நுகர்வோரைத் திருப்திப்படுத்தவும் , மின்பகிர்மான உரிமம்தாரரின் தலைமை 
நிர்வாக அலுவலர் , மின்னிணைப்பு அல்லது கூடுதல் மின்சுமையை , தொழில் நுட்ப சாத்தியக் கூறைப் பொறுத்து , இருக்கின்ற 
மின்னழுத்தத்திலேயே அத்தகைய நேர்வுகளில் அனுமதிக்கும் வகையில் தமிழ்நாடு மின்பகிர்மான விதித்தொகுப்பின் 26 ஆம் 
ஒழுங்குமுறைவிதியை திருத்தம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது . 
(தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 

சி . குணசேகரன் , 

செயலாளர் . 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 

சென்னை . 
இருந்துவரும் வகைமுறையையும் திருத்தம் செய்யப்பட்ட வகைமுறையையும் காட்டும் விவரவுரை 
இருந்துவரும் வகைமுறை 

உத்தேசிக்கப்பட்ட திருத்தம் 

(2 ) 
26 . மின்வழங்கல் வகைகள் : 

"26 . மின்வழங்கல் வகைகள் : 
( 1 ) xxx 

( 1) xxx 
( 2) XXX 

( 2 ) xxx 
( 3 ) xxx 

( 3)xxx " 
" (4 ) உள் - ஒழுங்குமுறைவிதி (1) இல் இதுகுறித்து எவை 
உள்ளடக்கியிருந்த போதிலும் , ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 33 கிலோ 
வோல்ட் மின்கட்டமைப்பு இல்லாதபோது , புதிய 33 கிலோ வோல்ட் 
மின்கட்டமைப்பை மின்பகிர்மான உரிமம்தாரர் அங்கு அமைப்பதற்கான 
செலவு மிக அதிகமாக உள்ள போது , மின்பகிர்மான உரிமம்தாரரின் 
தலைமை நிர்வாக அலுவலர் , மின்னிணைப்பு அல்லது கூடுதல் 
மின்சுமையை , தொழில்நுட்ப சாத்தியக்கூறைப் பொறுத்து 11/22 கிலோ 
வோல்ட் மின்னழுத்தத்திலேயே செயல்படுத்த சில குறிப்பிட்ட நேர்வுகளில் 
அனுமதிக்கலாம் . அத்தகைய நேர்வுகள் பதிவு செய்யப்பட்டு 
ஆணையத்திற்கு தெரிவிக்கப்படல் வேண்டும் . 33 கிலோ வோல்ட் 
மின்கட்டமைப்பு அந்த பகுதியில் அமைக்கப்பட்டவுடன் , அத்தகைய 
11/22 கிலோ வோல்ட் மின் இணைப்பு 33 கிலோ வோல்ட் மின் 

இணைப்பாக மாற்றப்படல்வேண்டும் " . 
(தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 

சி . குணசேகரன் , 

செயலாளர் . 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 

சென்னை . 


Amendment to the Tamil Nadu Electricity Supply Code 

(Notification No. TNERC / SC /7 – 34 , dated 25 - 11 - 2013.) 
No . VI(2)/259/ 2013 . 

In exercise of the powers conferred by Section 181 read with Section 50 of the Electricity Act, 2003 (Central Act 36 of 2003) 
and all other powers enabling it in this behalf, the Tamil Nadu Electricity Regulatory Commission hereby makes the following 
amendment to the Tamil Nadu Electricity Supply Code , the draft of the same having been previously published , as required under 
sub - section ( 3) of the said section . 


612 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


AMENDMENT 


In the said regulation , in regulation 3, the following sub -regulation (4 ) shall be added , namely : 

“ (4 ) Notwithstanding anything contained in sub - regulation ( 1), where there is no 33 kV network in a specified area and the 
Distribution Licensee has to incur heavy expenditure to create the 33 kV network , the Chief Executive Officer of the Distribution 
Licensee may permit in specific cases to effect supply or additional load in 11 /22 kV itself subject to technical feasibility . Such 
cases shall be recorded and communicated to the Commission. As and when 33 kV network is created in the area , 
such 11/22 kV supply shall be converted into 33 kV supply ." , 
(By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 

S. GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission , 

Chennai. 
EXPLANATORY STATEMENT 
In case where a consumer applies for supply or additional demand and the supply has to be given at 33 kV , if 33 kV network 
does not exist in the area , TANGEDCO has to incur huge expenditure to develop the 33 kV network . If the supply or additional 
demand is extended in the 11 /22 kV itself subject to the technical feasibility , huge expenditure on development of 33 kV network 
can be avoided . Therefore , it is proposed to amend regulation 3 of the Tamil Nadu Electricity Supply Code to permit the 
Chief Executive Officer of the Distribution Licensee to grant permission in such cases to effect supply or additionaldemand in the 
existing voltage to avoid expenditure to the Distribution Licensee as well as to satisfy the requirements of the consumers seeking 
supply or additional demand if it is technically feasible . 
(By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 

S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission , 

Chennai. 


STATEMENT SHOWING EXISTING PROVISION AND THE PROVISION AS AMENDED 
Existing provision 

Proposed amendment 


(1) 


(2) 


3 .. Categories of Supply: 

3. Categories of Supply : 
( 1) xxx 

( 1) XXX 
( 2) xxx 

(2 ) xxx 
( 3) xxx 

(3 ) xxx ” 
( 4 ) Notwithstanding anything contained in sub - regulation ( 1), 
where there is no 33 kV network in a specified area and the 
Distribution Licensee has to incur heavy expenditure to create the 
33 kV network , the Chief Executive Officer of the Distribution 
Licensee may permit in specific cases to effect supply or additional 
load in 11/22 kV itself subject to technical feasibility . Such cases 
shall be recorded and communicated to the Commission . As and 
when 33 kV network is created in the area , such 11/22 kV supply 

shall be converted into 33 kV supply” 
(By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission , 

Chennai. 


( 311 05 67600T5.01. 2. 9 ./19 .01.01./7 /34 , 25 - 11 - 2013 ufiL51) 

அறிவிக்கை 
2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 36 /2003) 50 ஆம் பிரிவுடன் சேர்த்துப் படிக்கப்படும் 181 ஆம் பிரிவினால் 
வழங்கப்பட்ட அதிகாரங்களையும் மற்றும் இதன்பொருட்டு அதனை இயல்விக்கும் அனைத்துப்பிற அதிகாரங்களையும் செலுத்தி , தமிழ்நாடு 
மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இதன் மூலம் தமிழ்நாடு மின்வழங்கல் விதித்தொகுப்பிற்கு பின்வரும் திருத்தத்தை செய்துள்ளது , 
அதன் வரைவு மேற்சொன்ன பிரிவின் ( 3 ) ஆம் உட்பிரிவினால் வேண்டுறுத்தப்பட்டவாறு முன்னதாக வெளியிடப்பட்டுள்ளது . 


Dec . 18 , 2013] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


613 


திருத்தம் 


மேற்சொன்னவிதித்தொகுப்பில் , 3 ஆம் ஒழுங்குமுறைவிதியில் , (3) ஆம் உள் - ஒழுங்குமுறை விதிக்குப் பிறகு , பின்வரும் ( 4) ஆம் 
உள் - ஒழுங்குமுறைவிதி சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது 

"(4) உள் - ஒழுங்குமுறைவிதி (1) இல் இதுகுறித்து எவை உள்ளடக்கியிருந்தபோதிலும் , ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 33 கிலோ வோல்ட் 
மின் கட்டமைப்பு இல்லாதபோது புதிய 33 கிலோ வோல்ட் மின்கட்டமைப்பை மின்பகிர்மான உரிமம்தாரர் அங்கு அமைப்பதற்கான செலவு 
மிக அதிகமாக உள்ளபோது , மின்பகிர்மான உரிமம்தாரரின் தலைமை நிர்வாக அலுவலர் , மின்னிணைப்பு அல்லது கூடுதல் மின்சுமையை , 
தொழில்நுட்ப சாத்தியக்கூறைப் பொறுத்து 11/22 கிலோ வோல்ட் மின்னழுத்தத்திலேயே செயல்படுத்த சில குறிப்பிட்ட நேர்வுகளில் 
அனுமதிக்கலாம் . அத்தகைய நேர்வுகள் பதிவு செய்யப்பட்டு ஆணையத்திற்கு தெரிவிக்கப்படல் வேண்டும் . 33 கிலோவோல்ட் 
மின்கட்டமைப்பு அந்த பகுதியில் அமைக்கப்பட்டவுடன் , அத்தகைய 11 /22 கிலோவோல்ட் மின் இணைப்பு 33 கிலோவோல்ட் மின் இணைப்பாக 
மாற்றப்படல் வேண்டும் ". 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சி . குணசேகரன் , 

செயலாளர் . 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 

சென்னை . 

வினங்கழுநீவ 
ஒரு மின்நுகர்வோர் மின் இணைப்பு அல்லது கூடுதல் மின்சுமைக்கு விண்ணப்பித்து மின்சாரம் 33 கிலோவோல்ட் மின்னழுத்தத்தில் 
தரப்படவேண்டிய வேளையில் 33 கிலோவோல்ட் மின்னழுத்த கட்டமைப்பு அந்தப் பகுதியில் இல்லாமலிருந்தால் , தமிழ்நாடு மின்உற்பத்தி 
மற்றும் பகிர்மானக் கழகம் 33 கிலோவோல்ட் மின் கட்டமைப்பை அமைக்க பெரும் செலவு செய்யவேண்டும் . மின்னிணைப்பு அல்லது 
கூடுதல் மின்சுமை , தொழில்நுட்ப சாத்தியக் கூறைப் பொறுத்து 11/ 22 கிலோவோல்ட் மின்னழுத்தத்திலேயே அளிக்கப்பட்டால் 
33 கிலோவோல்ட் மின்கட்டமைப்பை அமைப்பதற்கான செலவு தவிர்க்கப்படும் . எனவே மின்உரிமம்தாரரின் செலவுகளைத் தவிர்ப்பதற்கும் , 
மின் இணைப்பு அல்லது கூடுதல் மின்சுமையைக் கோரும் மின்நுகர்வோரைத் திருப்திப்படுத்தவும் , மின்பகிர்மான உரிமம்தாரரின் தலைமை 
நிர்வாக அலுவலர் , மின்னிணைப்பு அல்லது கூடுதல் மின்சுமையை , தொழில் நுட்ப சாத்தியக் கூறைப் பொறுத்து , இருக்கின்ற 
மின்னழுத்தத்திலேயே அத்தகைய நேர்வுகளில் அனுமதிக்கும் வகையில் தமிழ்நாடு மின்வழங்கல் விதித்தொகுப்பின் 3ம் ஒழுங்குமுறை 
விதியை திருத்தம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது . 
( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 

சி . குணசேகரன் , 

செயலாளர் . 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 

சென்னை . 


இருந்துவரும் வகைமுறையையும் திருத்தம் செய்யப்பட்ட வகைமுறையையும் காட்டும் விவரவுரை 
இருந்து வரும் வகைமுறை 

உத்தேசிக்கப்பட்ட திருத்தம் 


(1) 


( 2 ) 


3 . மின்வழங்கல் வகைகள்: 

(1) XXX XXXXX XXXXX 
(2 ) XXX XXXXX XXXXX 


" 3 . மின்வழங்கல் வகைகள் : 

XXX XXXXX XXXXX 


(3) XXX XXXXX XXXXX 


XXX XXXXX XXXXX 
(3) XXX XXXXX XXXXX 
(4 ) உள் - ஒழுங்குமுறைவிதி (1) இல் இதுகுறித்து எவை உள்ளடக்கியிருந்த 
போதிலும் , ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 33 கிலோ வோல்ட் மின்கட்டமைப்பு 
இல்லாதபோது புதிய 33 கிலோவோல்ட் மின்கட்டமைப்பை மின்பகிர்மான 
உரிமம்தாரர் அங்கு அமைப்பதற்கான செலவு மிக அதிகமாக உள்ளபோது , 
மின்பகிர்மான உரிமம்தாரரின் தலைமை நிர்வாக அலுவலர் , 
மின்னிணைப்பு அல்லது கூடுதல் மின்சுமையை , தொழில்நுட்ப 
சாத்தியக்கூறைப் பொறுத்து 11/ 22 கிலோவோல்ட் மின்னழுத்தத்திலேயே 
செயல்படுத்த சில குறிப்பிட்ட நேர்வுகளில் அனுமதிக்கலாம் . அத்தகைய 
நேர்வுகள் பதிவு செய்யப்பட்டு ஆணையத்திற்கு தெரிவிக்கப்படல் வேண்டும் . 
33 கிலோவோல்ட் மின்கட்டமைப்பு அந்த பகுதியில் அமைக்கப்பட்டவுடன் , 
அத்தகைய 11 / 22 கிலோவோல்ட் மின் இணைப்பு 33 கிலோவோல்ட் 

மின் இணைப்பாக மாற்றப்படல்வேண்டும் " . 
( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 

சி . குணசேகரன் , 

செயலாளர் . 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 

சென்னை . 


614 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec . 2 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 

LOSS OF CERTIFICATES 
It is hereby notified that the Original Higher Secondary Certificates / Matriculation Certificates / Diploma Certificates / 
School Certificates of the following pupils are reported to have been lost beyond recovery . Necessary steps are 
being taken to issue the duplicate of the said Certificates . If the Originals were to be found by anybody , they should 
be treated as invalid and sent to the Secretary , Board of Higher Secondary Examination / Directorate of 
Government Examinations, Chennai-6 / Director of Technical Education , Chennai- 25 / Inspector / Inspectress of Matriculation 
and Anglo -Indian Schools as the case may be for cancellation : 

(Lr. No . 100469 /M3/ 2013, dated , 26th November 2013.) 


Sl. No . 
Number 


Name of the Candidate 

and Institution . 


Month 
and Year. 


Details of 
Examination . 


Reference Number 

and Date . 


Register Number 
and Certificate 
Number. 

( 3) 


(4 ) 


(5 ) 


(6 ) 


(1 ) 

- (2 ) 
No.VI(2 )/ 260/2013 . 
1. N . Bharanidevi alias Bharani 

A . D . J. Dharmambal 
Polytechnic College, 
Nagapattinam 


2064303 
DCB0156128 


April 2003 


114989/M5/2013 

26 - 11- 2013 


Electronics and 
Communication 
Engineering 
First Class with 
Honours 
Automobile 
Engineering 
First Class 


April 2004 


2103251 
B0188223 


115448/M3/2013 

23 - 10 - 2013 


April 1995 


661048 
39629 


Textile Technology 
First Class 


114914 /M2/ 2013 

26 - 11 - 2013 


2 . G . Subramanian 

367, M . S . P .V . Nadar 
Lakshmithaiammal 
Polytechnic College , 

Tirunelveli. 
3. Venkata Subramanian , S., 

105 , Institute of Textile 

Technology, Tharamani. 
4 . Venkata Subramanian , S ., 

105 , Institute of Textile 

Technology , Tharamani. 
5 . Venkatesh , M ., 

119 , Govt., Polytechnic 
College, Nagercoil. 


990099 
S .No. 1026 


August 1996 


Garment Technology 
Second Class 


114913 /M2/ 2013 

26 - 11 - 2013 


2630468 
DCN 047156 


April 2008 


115941/M4/2013 

26 - 11 - 2013 


April 1999 


Pandiyarajan , S ., 
372, Panimalar 
Polytechnic College . 


1034154 
DCN 138907 


115679 /M4 /2013 

26 - 11 - 2013 


Electrical and 
Electronics 
Engineering 
First Class with 
Honours 
Electrical and 
Electronics 
Engineering 
First Class with 
Honours 
Electrical and 
Electronics 
Engineering 
First Class with 
Honours 


7 . Thanabal, R ., 

117 , Alagappa Polytechnic 
College , Karaikudi. 


2411441 
DCB 241352 


April 2006 


116006 /M4 /2013 

26 - 11 - 2013 


2678208 
DCN 077009 


April 2008 


Mechanical 
Engineering 
First Class 


115643/M3/2013 

26 - 11 - 2013 


8 . Mohan , G . . 

509, ER . Perumal 
Manimekalai Polytechnic 

College , Krishnagiri . 
9 . Sundaram , L ., 

516 , Venkatesvara 
Polytechnic College , 

Kallakurichi. 
10 . Sureshkumar, V .P . 

201, C . N . Polytechnic College , 
Chennai. 


2067065 
132430 


April 2003 


115813 /M2/ 2013 

26 - 11- 2013 


Computer 
Technology 
First Class with 
Honours 
Civil Engineering 
Second Class 


October 1998 


810584 
A126072 


115753/M2/ 2013 

26 - 11 -2013 


Dec . 18 , 2013 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


615 


Sl.No. 
Number . 


Name of the Candidate 

and Institution 


Month 
and Year. 


Details of 
Examination. 


Reference Number 

and Date . 


Register Number 
and Certificate 
Number . 

( 3 ) 


( 1 ) 


( 5 ) 


( 4 ) 
April 1998 


810343 
DCA 00121191 


Civil Engineering 
Second Class 


( 6 ) 
115678 / M2/ 2013 

26 - 11- 2013 


(2 ) 
11 . Arumugam , C ., 

115 , Government 

Polytechnic College , Trichy . 
12 . Leo , A . , 

411 , State Institute of Hotel 
Management and Catering 

Technology , Thuvakkudi. 
13 . Ranjith , N . , 

522 , Murugesan 
Institute of Technology , 
Karipatty . 


1186219 
DCB 72092 


April 2000 


115676/ M2/2013 

26 - 11 -2013 


2550549 
DCN 31733 


April 2007 


116005/ M4/ 2013 

26 - 11 - 2013 


April 2001 


1370222 
DCB 84091 


HotelManagement 
and Catering 
Technology 
Second Class 
Electrical and 
Electronics 
Engineering 
First Class with 
Honours 
Electrical and 
Electronics 
Engineering 
First Class with 
Honours 
Electronics and 
Communication 
Engineering 
First Class with 
Honours . 
Mechanical 
Engineering 
First Class 


14 . Veerasikku , M ., 

318 , Nanjiah 
Lingammal Polytechnic 
College, Mettupalayam . 


116068/ M4/ 2013 

26 - 11 - 2013 


2795242 
DCN 108027 


April 2009 


116480 /M5/ 2013 

26 - 11 - 2013 


15 . Ramesh , P . , 

313 , Elumalai 
Polytechnic College , 
Villupuram . 


10237913 
DCN 372878 


April 2012 


116067/ M3/2013 

07 - 11 - 2013 


16 . Pradeep , M . , 

785 , Guru Raagavindra 
Polytechnic College, 
Vellore . 


KUMAR JAYANT , 
Commissioner of Technical Education and 
Chairman Board of Examinations, 

Guindy, Chennai-600 025 . 


சி .என் .சி . 

எண் . 


மாணவர்/மாணவி பெயர் , 
பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


( 2 ) 


(3) 


(4) 


( 5) 


( 6 ) 


( 1) 
No. VI(2)/ 261/ 2013 . 


1 


S . சேக் அப்துல் ரஹ்மான் 

Diet Manjur 


February 1996 

July 1997 


9570248 
TT1 0103274 
TT10117093 
TT2 0213270 
DTE 0309243 


ஆசிரியர் 
கல்வி 
பட்டயம் 


ந . க . எண் 125786 /21/ 2013 , 

30 - 10- 2013 . 


No . VI(2 )/ 262 / 2013 . 
2 . K . மரியதங்கம் 

Private 


405135 
M 038741 
D019613 
B / RB 16754 


May 1992 
May 1992 
May 1992 


ஆசிரியர் 
கல்வி 
பட்டயம் 


ந . க . எண் 152714/01/2013, 

31- 10- 2013. 


ப . ராமராஜ் , 
மாநிலப் பள்ளித் தேர்வுகள் குழுமம் , 
இணை இயக்குநர் பணியாளர் , அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , 

CHENNAI ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


